NOVEMBER/DECEMBER 2023 


FCP11/CCP11/BCM11/BCP11 — FINANCIAL 
ACCOUNTING -I1 


Time : Three hours Maximum : 75 marks 
SECTION A — (10 x 2 = 20 marks) 
Answer ALL questions. 


1. State four advantages of journal. 


குறிப்பேட்டின்‌ நான்கு நன்மைகளை கூறு. 


2. What is a Suspense account? 


அனாமத்து கணக்கு என்றால்‌ என்ன? 


(LIBRARY 88. What is mean by depletion? 


ல்‌ 19) ணை மால்‌ ன்‌ 
உதி குறைதல்‌ என்றால்‌ என்ன? 


4. What is reducing balance method of depreciation? 
குறைந்து செல்மதிப்பு தேய்மானம்‌ என்றால்‌ என்ன? 

5. What is foreign bill? 
வெளிநாட்டு மாற்றுசீட்டு என்றால்‌ என்ன? 

6. What do you mean by renewal of bill? 
மாற்றுச்சீட்டு புதுப்பித்தல்‌ என்றால்‌ என்ன? 


2448 


16. 


Prepare Journal in the books of K.K. Co. from the 


மொத்த கொள்முதல்‌ கண்டுபிடி : 


ரொக்க கொள்முதல்‌ வ 
கடனீந்தோருக்கு செலுத்தியது 15,500 
1-1-2019-ல்‌ கடனீந்தோர்‌ 4,000 
கொள்முதல்‌ திருப்பம்‌ 500 
81-12-2019-ல்‌ கடனீந்தோர்‌ 6,700 


SECTION C — (3 x 10 = 30 marks) 


Answer any THREE questions. 


following transactions: 


2019 
Dec. 


1 
6 
8 
3 


10 
12 
15 
18 
20 


Rs. 


Started business with a capitalof 50,000 


Paid into bank 

Purchased goods for cash 
Paid to Ram 

Discount allowed by him 
Cash sales 

Sold to Hari for cash 
Purchased goods from Ram 
Paid wages to workers 


Received from Pankaj 


20,000 


4,000 
1,980 
20 
3,000 
2,000 
4,000 
300 
1,000 


2448 


2019 
Dec. 


22 
25 
31 


Rs. 
Allowed him discount 50 
Withdrawn from bank 3,000 
Paid Ram by cheque 500 
Withdrawn for personal use 200 


ஈ.K. நிறுவன ஏட்டில்‌ குறிப்பேட்டு பதிவுகளை தருக : 


2019 


டிசம்பர்‌ 


1 


மூ ல 


ரூ. 
தொழில்‌ தொடக்க முதல்‌ 50,000 
வங்கியில்‌ செலுத்தியது 20,000 
ரொக்க கொள்முதல்‌ 4,000 
ராமுக்கு கொடுத்தது 1,980 
தள்ளுபடி பெற்றது 20 
ரொக்க விற்பனை , 3,000 
ஹரிக்கு ரொக்கத்திற்கு விற்றது 2,000 
ராமிடமிருந்து கொள்முதல்‌ 4,000 
கூலி 300 
பங்கஜிடம்‌ பெற்றது 1,000 
தள்ளுபடி அளித்தது 50 
வங்கியிலிருந்து எடுத்தது 3,000 
ராமுக்கு செலுத்தியது காசோலையாக 500 
சொந்த தேவைக்கு எடுத்தது 200 
9 2448 


17. 


18. 


A company, whose accounting year is the calendar 
year, purchased a machinery on 1-1-2003 for 
Rs. 40,000. It purchased further machinery on 
1-10-2003 for Rs. 20,000 and on 1st July:2005 for 
Rs. 10,000. On 1-1-2006, one-fourth of the 
machinery installed on 1-1-2003 became obsolete 
and was sold for Rs. 6,800. Show the machinery 
account for all the 3 years under fixed instalment 
system. Depreciation is to be provided at 10% p.a. 


1-1-2008-ல்‌ ரூ. 40,000க்கு இயந்திரம்‌ வாங்கப்பட்டது. 
1-10-2008-ல்‌ மேலும்‌ ஓர்‌ இயந்திரம்‌ ரூ. 20,000க்கும்‌ 
1-7-2005-ல்‌ ரூ. 10,000 வாங்கப்பட்டது. 1-1-2006-ல்‌ 
1/4 எந்திரம்‌ (1-1-2008-ல்‌ நிறுவியது) வழக்கற்று 
போனதால்‌ ரூ. 6,800க்கு விற்கப்பட்டது. இயந்திரக்‌ 
கணக்கை மூன்றாண்டுகளுக்கு 10% தேய்மானம்‌ 
நேர்கோட்டு முறையில்‌ கணக்கிட்டு தயாரிக்கவும்‌. 


On 15 January. A drew a Bill on B for Rs. 1,000 
payable after three months. B accepted the Bill 
and returned it to A. After 10 days A endorsed the 
Bill to his Creditor C. On the due date, the Bill 
was dishonoured and C paid Rs. 5 as noting 


‘charges. Record the transactions in the journals of 


A, B and C. 


A, B-மீது ரூ. 1,000 த்துக்கான மூன்று மாதத்துக்கான 
மாற்றுச்சீட்டை முதல்‌ ஜனவரியில்‌ எழுதுகிறார்‌. ] அதை 
ஏற்கிறார்‌. பத்து நாட்களுக்குப்‌ பிறகு A அம்மாற்றுச்‌ 
சீட்டை 0 என்பருவக்கு மாற்றிக்‌ கொடுக்கிறார்‌. முதிர்வு 
நாளில்‌ அச்சீட்டு அவமதிக்கப்படுகிறது. C ரூ. 5 குறிப்பு 
கட்டணமாக செலுத்துகிறார்‌. 4, B மற்றும்‌ சேன்‌ 
ஏடுகளில்‌ பதிவுகளை தருக. 


10 2448 


15. 


8 


) 


Rs. 
Creditors on 1-1-2019 50,000 
Cash paid to creditors 40,000 


BIP accepted 10,000 
Discount Received 1,000 
Purchase Returns 4,000 


Creditors on 31-12-2019 25,000 
Find out the credit purchases 
ரூ. 
1-1-2019 கடனீந்தோர்‌ 50,000 
கடனீந்தோருக்கு செலுத்தியது 40,000 
செலுத்துதற்குரிய ம/சீ ஏற்றது 10,000 


தள்ளுபடி பெற்றது 1,000 
கொள்முதல்‌ திருப்பம்‌ 4,000 
31-12-2019 கடனீந்தோர்‌ 25,000 


கடன்‌ கொள்முதலை கண்டுபிடி. 
Or 
Calculate total purchases: 


Rs. 
Cash purchases 8,500 
Cash paid to creditors 15,500 
Creditors on 1-1-2019 4,000 
Purchases Returns 500 
Creditors on 31-12-2019 6,700 


7 


2448 


(டு) 


கீழ்‌ தரப்பட்டவற்றிலிருந்து தொடக்கயிருப்பை 


கண்டுபிடி 

கொள்முதல்‌ 

விற்பனை 

கடையிருப்பு 

கூலி 

அடக்கவிலையில்‌ மொத்த லாபம்‌ 25% 
Or 

Calculate stock at the end 


Stock in the beginning 

Cash sales 

Credit sales 

Purchases 

Rate of Gross profit on cost 1/3 
கடையிருப்பை கண்டுபிடி : 


தொடக்கயிருப்பு 
ரொக்க விற்பனை 
கடன்‌ விற்பனை 
கொள்முதல்‌ 


மொத்த லாபம்‌ அடக்க விலையில்‌ 1/3 


6 


ரூ. 
2,50,000 
3,25,000 
60,000 
3,000 


Rs. 
10,000 
30,000 
20,000 
35,000 


ரூ. 
10,000 
90,000 
20,000 
35,000 


2448 


19: 


Consider the following the balances extracted from 

the books of Mr. Govindhan as on 31% December 

2017 prepare the final accounts 

Rs. Rs. 

Capital 20,000 Office Salaries 6,600 
Debtors 8,000 Rent 1 5:900 
Creditors 10,000 Trade expenses 2,300 
Purchases 60,000 Furniture 10,000 


80,000 Cash in hand 2,400 


‘Wpening stock 12,000 Drawings 4,800 


Adjustments: 


Salaries outstanding for December 2017 
amounting to Rs. 600. Rent paid in advance for 
January 2018 Rs. 300. Depreciation on furniture 
@ 10% pa. Provide interest on capital for the 
year @ 5% p.a. Stock on 81% December. 2017 
Rs. 14,000. 

11 2448 


81.12.2017-க்கான கோவிந்தனுக்கான கீழ்தரப்பட்ட 
தரவுகளிலிருந்த இறுதி கணக்கை தயார்‌ செய்யவும்‌, 
ரூ. 


ரூ. 
முதல்‌ 20,000 சம்பளம்‌ 6,600 
கடனாளிகள்‌ 8,000 வாடகை 3,900 
கடனீந்தோர்‌ 10,000 வியாபாரச்‌ செலவுகள்‌ 2,300 
கொள்முதல்‌ 60,000 அறைகலன்‌ 101000 
விற்பனை 80,000 ரொக்கம்‌ ட 
தொடக்கயிருப்பு 12,000 எடுப்பு 4,800 


20. 


பிற தகவல்கள்‌ : 


டிசம்பர்‌ 2017 அன்று கொடுபட வேண்டிய சம்பளம்‌ 
ரூ. 600; ஜனவரி 2018 அன்று முன்கூட்டி செலுத்தப்பட்ட 
வாடகை ரூ. 300; தேய்மானம்‌ அறைகலனில்‌ 10%; 
ஆண்டுக்கு முதல்‌ மீது வட்டி 65%; 31 டிசம்பர்‌ 
2017க்கான கடையிருப்பு ரூ. 14,000. 


From the following particulars extracted from the 
books of a trader kept under the single entry 
system you are asked to find out the figure for 
credit sales and credit purchases by preparing the 
total debtors account and total creditors account 
show also the bill receivable account and bills 
payable account. 

Balance. 14 Jan 2011 Rs. 

Total debtors 18,700 

Total creditors 8,500 

Bills receivable 1,400 


12 2448 


18. 


(A)  X sold goods to Y for Rs. 500 and drew him a 
bill payable after one month. He endorsed it 
to Z in payment of the value of goods he 
purchased. The bill was met on the due date. 
Give journal envies in the books of X and Y. 
X, 3 என்பவருக்கு ரூ. 500 பொருள்கள்‌ விற்பனை 
செய்து ஒரு மாதத்துக்கான மாற்றுச்‌ சீட்டை 
எழுதுகிறார்‌. அம்மாற்றுச்சீட்டை “2 என்பவருக்‌ 
மாற்றி ட்‌ கொடுக்கிறார்‌. முதிர்வு ட்‌ 
அம்மாற்றுசீட்டு மதிக்கப்படுகிறது. 3 மற்றும்‌ Y-ன்‌ 
ஏட்டில்‌ குறிப்பேட்டு பதிவை தருக. 

Or 


௫) On 1-1-2020 Arun draws a bill on Banu for 
Rs. 3,000 for two months. Banu accepted it 
and returned to Arun. On the due date of the 
bill, Banu failed to met the bill and thus the 
bill dishonoured. Give journal entries in the 
books of Arun and Banu. 

1-1-2020 அண்‌ பானு மீது ரூ. 3,000 இரண்டு 
மாத மாற்றுச்சீட்டை வரைகிறார்‌. பானு அச்சீட்டை 
ஏற்கிறார்‌. முதிர்வு நாளில்‌ அம்மாற்றுசீட்டு 
அவமதிக்கப்படுகிறது அருண்‌ மற்றும்‌ பானுவின்‌ 
ஏட்டில்‌ குறிப்பேட்டு பதிவுகளை தருக. 


From the following information ascertain 
opening stock 


Rs. 

Purchase made during the year 2,50,000 

Sales made during the year 3,25,000 

Closing Stock 60,000 

Wages 3,000 
Rate of Gross profit on Cost 25% 

5 2448 


12. 


(8) 


(டு) 


A company acquired a machine on 1-7-2016 
at a cost of Rs. 40,000 and spent Rs. 1,000 on 
its installation. The நப பகு write of 
depreciation at 10% on diminishing balance. 
The books are closed on 31st December of 
each year. Show the machinery account for 
3 years. 

1-7-2016-ல்‌ நிறுவனம்‌ ரூ. 40,000 க்கு ஓர்‌ 
இயந்திரம்‌ வாங்கி அதை நிறுவதற்காக ரூ. 1,000 
செலவிட்டது. நிறுவனம்‌ 10% குறைந்து செல்‌ 
மதிப்பின்படி தேய்மானம்‌ கணக்கிடுகிறது. 
ஒவ்வொரு ஆண்டும்‌ 31-டிசம்பரில்‌ கணக்குகள்‌ 
முடிக்கப்படுகிறது. மூன்றாண்டுகளுக்கு இயந்திரக்‌ 
கணக்கை தயார்‌ செய்‌. 


Or 


A machine was bought on 1-4-2015 for 
Rs. 17,000 and Rs. 3,000 spent on its 
overhauling. Depreciation was provided at 
10% under diminishing balance method on 
every December. On 30-06-2017 it was sold 
for Rs. 18,000. Show the machinery account. 
1-4-2015-ல்‌ ஓர்‌ இயந்திரம்‌ ரூ. 17,000 
கொள்முதல்‌ செய்யப்பட்டு அதை புனரமைக்க 
ரூ. 8,000 செலவிடப்பட்டது. ஒவ்வொர்‌ ஆண்டும்‌ 
டிசம்பரில்‌ குறைந்து செல்‌ மதிப்பின்‌ படி 10% 
தேய்மானம்‌ கணக்கிடவும்‌. 80-06-2017-ல்‌ அவ்‌ 
எந்திரம்‌ ரூ. 18,000 விற்பனையாகிறது. இயந்திர 


கணக்கை காட்டவும்‌. 


4 2448 


Balance. 1s Jan 2011 

Bills payable 

Cash received from customers 

Cash paid to creditors 

Discount allowed to customers 

Discount received from suppliers ’ 

Bad debts written off 

Returns to suppliers’ 

Returns from customers 

Cash received against bills receivable 

Cash paid against bills payable 

Bad debts previously written off, 
35922. now received 


pe இட்ட receivable dishonoured 


05 7 Balance 81% December. 2011 
NS 


Total debtors 
Total creditors 
Bills receivable 


Bills payable 


138 


Rs. 

900 
46,500 
24,720 
1,450 
950 
850 
435 
945 
4,660 
2,230 


450 
500 


17,800 
9,400 
350 
1,050 


2448 


கீழ்தரப்பட்ட ஒற்றைப்‌ பதிவேட்டு முறையில்‌ 
பராமரிக்கப்பட்ட ஒரு வியாபாரத்தில்‌ தரவுகளிலிருந்து 
கடன்‌ விற்பனை மற்றும்‌ கடன்‌ கொள்முதலை மொத்த 
கடனாளிகள்‌ கணக்கு மற்றும்‌ மொத்த கடனீந்தோர்‌ 
கணக்கு மூலம்‌ தயார்‌ செய்யவும்‌ மற்றும்‌ பெறுதற்குரிய 
ம/சீ கணக்கும்‌ செலுத்துதற்குரிய ம/சீ கணக்கும்‌ 


காண்பிக்கவும்‌ : 

1.1.2011-ல்‌ இருப்பு ரூ. 

மொத்த கடனாளிகள்‌ 18,700 
மொத்த கடனீந்தோர்‌ 8,500 
பெறுதற்குரிய ம/சீ 1,400 
செலுத்துதற்குரிய ம/சீ 900 
வாடிக்கையாளரிடம்‌ பெற்ற ரொக்கம்‌ 46,500 
கடனீந்தோருக்கு செலுத்தியது 24,720 
தள்ளுபடி அழித்தது 1,450 
தள்ளுபடி பெற்றது ்‌ 950 
வாராக்கடன்‌ 850 
கொள்முதல்‌ திருப்பம்‌ 435 
விற்பனை திருப்பம்‌ 945 
பெறுதற்குரிய ம/சீ மூலம்‌ பெற்றது 4,660 


14 2448 


(ட) 


@i) A cheque for Rs. 300 was credited 
direct to the account and was not 
passed through the cash book 


(iv) The bank balance as per cash book on 
31st July 2007 amounted to Rs. 30,000. 

31 ஜீலை 2007-ம்‌ தேதிக்கான திரு. மோகனின்‌ 

கீழ்தரப்பட்ட தரவுகளிலிருந்து வங்கி சரிகட்டும்‌ 

பதிவை தயார்‌ செய்யவும்‌. 

டு 28-ஜீலை 2007-ம்‌ வங்கியில்‌ செலுத்திய 
கீழ்கண்ட காசோலை ஆகஸ்ட்‌ 2007 முதல்‌ 
வாரத்தில்‌ பற்று செய்யப்பட்டது. கல்யாண்‌ 
ரூ. 1,000; ஜாய்‌ ரூ. 800; ராகுல்‌ ரூ. 1,200 

(ம) 80-ஜீலை 2007-ல்‌ மோகன்‌ அழித்த 
கீழ்கண்ட காசோலைகள்‌ நடப்பாண்டு 
முடிந்தபின்‌ காசாக்கப்பட்டது. டேவிட்‌ 
ரூ.1,200; ஹரி ரூ. 1,000; லால்‌ ரூ. 800. 

(ப) ரூ. 300க்கான காசோலை வங்கியில்‌ 
நேரடியாக செலுத்தப்பட்டது ரொக்க ஏட்டில்‌ 
பதியப்படவில்லை. 

(81 ஜீலை 2007-ல்‌ ரொக்க ஏட்டின்‌ படி 
வங்கி இருப்பு ரூ. 30,000 

Or 
Explain the accounting conventions in detail. 


கணக்கியலின்‌ மரபுகளை விவரி. 


3 2448 


10. 


11. 


What is final accounts? 
இறுதி கணக்கு என்றால்‌ என்ன? 


What is bad debts? 
வாராக்கடன்‌ என்றால்‌ என்ன? 


Define Single Entry System. 
ஒற்றைப்‌ பதிவேட்டு முறையை வரையறு. 


How would you ascertain profit from incomplete 
records? 


முற்றுப்பெறாத ஏட்டியிருந்து எவ்வாறு லாபம்‌ 
கண்டுபிடிப்பாய்‌ ?. 


SECTION B — (5 x 5 = 25 marks) 


Answer ALL questions. 


From the under-mentioned particulars of 
Mr. Mohan prepare a Bank Reconciliation 
Statement as 818 July 2007. 


டு 


ஞ்‌ 


Cheques paid into Bank on the 28 
July 2007 but credited to Mohan’s 
account in the first week of August 
2007 Kalyan Rs. 1,000; Joy Rs. 800; 
Raghul Rs. 1,200 


The following cheques were issued by 
Mohan on 30% July 2007 but presented 
to bank for payment after the close of 
the year. David Rs. 1,200; Hari 
Rs. 1,000; Lal Rs. 800. 


2 2448 


1.1.2011-ல்‌ இருப்பு 

செலுத்துதற்குரிய ம/சீ மூலம்‌ செலுத்தியது 
வாராக்கடன்‌ திரும்பப்‌ பெற்றது 
பெறுதற்குரிய ம/சீ அவமதித்தது 
81.12.2011-ல்‌ இருப்பு 

மொத்த கடனாளிகள்‌ 

மொத்த கடனீந்தோர்‌ 

பெறுதற்குரிய ம/சீ 

செலுத்துதற்குரிய ம/சீ 


15 


2448. 


